னீ 
அழகியமணவாளதாசர்‌ NO. 284 
என்கிற இவ்வியகவி 
பிள்‌ ளப்பெருமாள் ஐயங்கார்‌ 
அருளிச்செய்த 
திருவேங்கடமாவல 


மூலபாடம்‌. 


௫-ம்‌ பதிப்பு 


இஃது 
ஊ-புஷ்பரதசெட்டியாரால்‌ 
தமது 
கலாரத்நாகரம்‌ என்னும்‌ 


அச்சுக்கூடத்தில்‌ பஇப்பிக்கப்பட்டத, 
சென்னை. 


1890. 


ஸ்ரீராமஜயம்‌, 
இருவேங்கடமா வ. 
TTY ல்‌ 
நூன்முகம்‌. 

திண்டார்‌ புகழும்‌ இருவேய்‌ கடமாலை 
வெண்பாவா ஞாறும்‌ விளம்புதற்குக்‌ - கண்பாராய்‌ 
நாரா யணாவடியே டும்‌ தமிழ்வேத 
பாரா யனசடகோ பா. 
மூலமே யென்றகரி முன்வத்‌ திடர்தொலைத்து 
நீலமே கம்போல கின்றானைப்‌ - பாலாய 
வேலை௩டு விற்றுயிலும்‌ வித்தகனை வேங்கடத்து 
மாலையன்றிப்‌ பாடாதென்‌ வாய்‌. 
ஆழ்வார்கள்‌ செந்தமிழை யாதரித்த வேங்கடமென்‌ 
ருழ்வான புன்சொல்லுச்‌ தாங்குமா - லேழ்பாரும்‌ 
வெல்லும்‌ கதிர்மணியும்‌ வெம்பரலுஞ்‌ செஞ்சாந்தும்‌ 


புல்லும்‌ பொறுத்தமையே போல்‌, 


நூல்‌. 
பொன்னு மணியும்‌ பொலிக்தோங்£ப்‌ பார்மகட்கு 
மின்னு மணிமுடியாம்‌ வேங்கடமே - மன்னாம்‌ 
பரமபத நாட்டினான்‌ பையரவின்‌ சூட்டிற்‌ 
சிரமபத நாட்டினான்‌ சேர்பு. 
சோதிமதி வர்‌ தவழ்‌ சோலைமலை யோடிரண்டாய்‌ 
மேதினியாள்‌ கொங்கைகிகர்‌ வேங்கடமே - போதி 
லிருப்பாற்‌ கடலா னிபஜர்ந்தார்க்‌ கெட்டாத்‌ 
திருப்பாற்‌ கடலான்‌ சிலம்பு. 


(5) 


௫) 


உ. இருவேங்கடமாலை. 


மாலைக்கோ வித்திரியும்‌ வையகத்தோர்‌ தம்பிறவி 
கேலைக்சோர்‌ வம்கமாம்‌ வேங்கடமே - சோலைத்‌ 
தரமா தமை தட்‌ டான்‌ தன்‌ 1p ல்லை யாயர்‌ 

தருமா தரைஈட்டான்‌ சார்பு. 

காது இசைமுகமு கண்ணுதலா லொண்கமல 
மேறுறலால்‌ வேதாவாம்‌ வேங்கடமே - சாலுறையு 
மண்மயக்கம்‌ தேற்றுவித்தான்‌ மாற்றுதல்போ லாரியனா 
ஓண்மயக்கர்‌ தேற்றுவித்தா ஜூர்‌. 

பாணிபிறை கொன்‌ ன்றை பணிகுட மானேக்தி 
வேணியர ளைப்‌ ள்‌ வம்‌ வேங்கடமே - யாணிகிறப்‌ 


பீதாம்‌ பசனார்‌ பிரமர்வா ழண்டங்கண்‌ 


மீதாம்‌ பரஞார்‌ விருப்பு. 


மாலாய்ச்‌ சதெழுகி வச்சி மச்‌ இப்புகர்மா 
மேலாய்ப்‌ புமக்தரனாம்‌ வேங்கடமே - காலாய்க்‌ 


இளர்வாகு மச்தரத்தான்‌ a வேட்டுத்‌ 
தளர்வாகு ம$தரத்தான்‌ சார்பு. 


வள்ளிபுணர்க்‌ தாறுமூக மன்னிமயின்‌ மேத்சொளலால்‌ 


(௩) 


(௪) 


(௫) 


(௬) 


கெள்னளிலைவேல்‌ வேள்போலும்‌ வேங்கடமே - யுள்ளினனைத்‌ 


தல்கமலப்‌ பார்வையான்‌ சன்னமிதார்‌ மேல்வைக்சுஞ்‌ 
செங்கமலப்‌ பார்வையான்‌ சேர்பு. 


புள்ளசவ நீரரவம்‌ டோர்மா வாவமறா 
வெள்ளரவ வெற்பாகும்‌ வேங்கடமே - யொள்ளரியா 
மாகனகம்‌ பத்திஞர்‌ வாய்கண்கை யு5இபதம்‌ 


சம்பொற்‌ கோயிற்‌ சுட்ரெறிப்பக்‌ கண்முஇழ்த்து 
வெய்யவன்‌ றேர்‌ மாவிடறும்‌ வேங்கடமே - யையிருநா 


இருவேங்கடமா லை, 


முூனமுகப்‌ பாம்பணையா சானிரைப்பி னூஇவருவ்‌ 
கானமுகப்‌ பாம்பனையார்‌ காப்பு. 


மாண்டுபிறக்‌ குக்தியர்போய்‌ வைகுந்தம்‌ புக்கவரு 
மீண்டுதொழக்‌ காதலிக்கும்‌ வேங்கடமே - பாண்டுமக 
னேறிரதப்‌ பாகளு ரேத்துமடி. யார்காவி 

லூதிரதப்‌ பாகனா சூர்‌. 

கோலியொரு நான்கு குலமறையு நாற்றிசையும்‌ 
வேலியென நின்றேத்தும்‌ வேங்கடமே - வாலிதனை 
கண்பாவை யாதரித்தான்‌ ஞானமுத லாழ்வார்கள்‌ 
வெண்பாவையாதரித்தான்‌ வெற்பு. 

தெள்ளியதோர்‌ வீடருளுஞ்‌ சீர்கேட்டுப்‌ பொன்மலையும்‌ 
வெள்ளிமலை யும்பணியும்‌ வேங்கடமே - புள்ளின்‌ 
கொடிவாக னத்தான்‌ குளிர்க்திருண்ட காரின்‌ 


வடிவாக னத்தான்‌ வரை. 


எப்பூ தலமு மிறைஞ்சித்‌ இசைகோக்கி 

மெய்ப்பூ சனைபுரியும்‌ வேங்கடமே - கொப்பூ 
மிலகுமுண்ட கந்தரத்தா வீன்றளிக்கு மீரே 
முலகுழுண்ட கந்தரத்தா னார்‌. 

சோவினையு நோயினையு நோய்செய்‌ வினையினையும்‌ 
வீவினையுச்‌ தீர்த்தருளும்‌ வேங்கடமே - மூவின செய்‌ 
மூவடிவாய்ப்‌ பச்சென்றான்‌ முன்னா எகலிகைக்குச்‌ 
சேவடிவாய்ப்‌ பச்சென்றான்‌ சேர்பு, 


பிச்‌துமல மைமுடம்‌ பேய்குருடு கூன்செவிடு 


(60) 


(௧a) 


(௨). 


(2௩): 


(2௪) 


மெய்த்‌ தயர்கோய்‌ தீர்த்தருளும்‌ வேங்கடமே - பத்தருக்கு 


வந்ததுக்கம்‌ காப்பான்‌ மலருக்‌ இயினுலகக்‌ 
தந்ததுக்கல்‌ காப்பான்‌ லம்‌. 


(௪௫) 


௪ இருவேய்கடமாலை, 


வாடப்‌ பத்த வரியுமுலவை வாலாட்டி 

மேடத்தைப்‌ டார்த்தறுக்கும்‌ வேல்கடமே - கூடதீ ல்‌ 
கம்பவள மாவென்றான்‌ காசினிக்கும்‌ வெண்ணெய்க்குஞ்‌ 
செம்பவள மாவென்றாவ்‌ சேர்பு; (௧௬) 
தாலிவரும்‌ வரனரங்க டண்குவட்டிற்‌ கத்கடக 

மேவிலரக்‌ கண்டோடும்‌ வேங்கடமே - காலிரிகுழ்‌ 
பொத்திருவ சங்கத்தான்‌ போதன்‌ வெனெல்னு 

மற்திறாவ சல்கத்தான்‌ வாழ்வு (க) 
ஒண்டும்‌ அரத்தைவெறுத்‌ அடும்‌ பிடிவேழம்‌ 

வின்டும்கம்‌ சண்டனைக்கும்‌ வேங்கடமே - யெண்சிர்தைக்‌ 


கோரா விருக்தா ஜெருகாள்‌ விதரலுக்கு 
வாரா விருக்தான்‌ வரை, (௪௮) 


மா தமக கன்னிகழை 1 சணல்‌ சம்பத்தின்‌ 

மீது£டிப்‌ பாளொக்கும்‌ வேங்கடமே - யூக குழற்‌ 

பரலன்பா லாக்குவித்தான்‌ புத்க்வாச்சச்‌ தூற்றுவமாக்‌ 
காலன்பா ணை த்சான்‌ காப்பு. (௧௯) 


மன்னு குடிக்குறவர்‌ வானூர்‌ அலாத்திடையே 
மின்னு மணி£ிறு எ ல்கடமே - ப 


ாரகிக்தப்‌ போதகத்த 
கரலிச்தப்‌ போதகத்தான்‌ (௨௦) 


கொல்லைக்‌ குறவர்‌ குளீர்மஇிமா ஊக்ககன 

வில்லைக்‌ குனித்செய்யும்‌ வேங்கடமே - கல்லை 

வரிவைவடி. வாக்னா. னன்னமாய்‌ வேத 

விரிவைலடழ வரக்கனொன்‌ வெற்பு. (௨௮) 


தேனேறித்‌ தேன்வைக்குர்‌ இண்கழைமேல்‌ விண்மகர 
மீனேதி வேள்கொடியாம்‌ வேல்கடமே - வானேறித்‌ 


இருவேங்கடமாலை, டூ 


இமூகனா கதீதிருப்பார்‌ சேவடிக்கா ளானவரைக்‌ 

காமுகனா கத்திறாப்பார்‌ காப்பு. ௨௨) 
ஒண்கொம்பிற்‌ றேனிறா லூர்பிறைக்கோட்‌ டாலுடைந்து 
விண்கும்ப வாய்கிறைக்ஞும்‌ வேங்கடமே - வண்கும்ப 
கம்பத்தா னைக்கடுத்தார்‌ காரரக்கர்‌ போர்மாளக்‌ 

கம்பத்தா னெக்கடுத்தார்‌ சாப்பு. (௨௩) 


கூனலிள வெண்குருகு கோனேரி யில்விசும்பூர்‌ 

மீனநிழ லைக்கொத்தும்‌ வேங்கடமே - கானகதறுப்‌ 

பொன்னா ருழையெய்தார்‌ பூங்கழலே தஞ்சமென 

வுன்னா ர௬ழையெய்தா ரூர்‌. (௨௪) 
மண்மூலம்‌ தாவென்று மந்திகடு வற்குரைப்ப 

விண்மூலங்‌ கேட்டேங்கும்‌ வேங்கடமே - யொண்மூல 

வேதத்‌ இருக்குழையார்‌ வெய்யோ னிரண்டனைய 

தத்‌ இருக்குழையார்‌ சேர்பு. (௨௫) 
நாலமிட்ட பொன்னூ௪ னன்னுதலா ருக்‌. துதொறு 

மேலவிட்டர்‌ தொட்டிழியும்‌ வேங்கடமே - யாலமிட்ட 
பொற்புக்‌ களங்கறுத்தார்‌ போர்சரிய வாணன்றோள்‌ 

வெற்புக்‌ களங்கறுத்தார்‌ வீடு, (௨௬) 


பானிறங்கொ டெஸ்கனிளம்‌ பாளைவிரி யச்சுணையின்‌ 
மீனினம்கொக்‌ கென்றொளிக்கும்‌ வேங்கடமே - வானிமிர்க்த 
வெள்ளத்துக்‌ கப்பாலான்‌ மெய்ப்பரம யோகயெர்த 
முள்ளத்துக்‌ கப்பாலா னூர்‌. (௨௭) 
கொம்பணியும்‌ தேமாய்‌ குயில்கருடன்‌ போற்கூவ 
வெம்பணிகள்‌ புற்றடையும்‌ வேங்கடமே - வம்பணியும்‌ 
விண்ணினைந்து காப்பார்‌ மிசைவைத்தார்‌ பத்தரைத்த 
முண்ணினைந்து காப்பா ருவப்பு, (௨௮ 


ண்‌ இிருவேங்கடமாலை, 


தெய்னெகீர்‌ வீழச்‌ தெறுமணி யைக்கரிகள்‌ 

லெல்கனலென்‌ ஐஞ்சிப்போம்‌ வேங்கடமே - பைங்கழையின்‌ 
மாண்டாரைப்‌ பண்டழைத்தார்‌ மாமறையோன்‌ பாற்ஜோன்றி 
மாண்டாளாப்‌ பண்டழைத்தார்‌ வாழ்வு, (௨௯) 


அங்கயவின்‌ மேச மதிரப்‌ பெரும்பாந்தள்‌ 

வெல்சயமென்‌ ஐங்காக்கும்‌ வேங்கடமே - பங்கயனோ 

ம்பு வனங்கடக்தா ரம்புயத்து மல்கையொடு 

வெம்பு வனங்கடக் தார்‌ வெற்பு. (௩௦) 


இிங்களிறது மாக்துலவத்‌ தீம்பாற்‌ கவளமென்று 

(வெங்களிறு கைரீட்டும்‌ வேங்கடமே - பொங்கமரி 

லார்த்த வலம்புரியா சாட்பட்டார்‌ செய்சபிழை 

பார்த்த வலம்புரியார்‌ பற்று. (௩௧) 


அம்புலியில்‌ வாழ்மா னதிறாங்‌ குரற்பகுவாய்‌ 
வெட்புலியைக்‌ சண்டேங்கும்‌ வேல்கடமே - நம்புமெனை 

£ வீங்கூத்தைக்‌ கண்டிருப்பார்‌ விண்னோர்‌ கரர்பிற?து 
சாங்கூத்தைக்‌ சண்டிருப்பார்‌ சார்பு. (௩௨) 


கண்ணால்‌ வெடித்த கழைமுத்தம்‌ கார்தொளைதீது 
விண்ணாலி யோடுதிறாம்‌ வேங்கடமே - யெண்ணார்‌ 
கலங்கவரு மஞ்சனையார்‌ கான்முளையை யூர்ம்தார்‌ 
சலங்கவரு மஞ்சனையார்‌ சார்பு; (௩௩) 


செல்லுக்கு மேத்செல்லு$? இண்ணியவேய்‌ வாசவனார்‌ 
வில்லுக்கு வாளியாம்‌ வேங்கடமே - யெல்லுக்கு 
ன: 1 


தகா ரம்படைத்தா ராரழல்வா யம்பினால்‌ 
வெக்தகா ரம்படை.த்தார்‌ வெற்பு, (௩௪) 


பொன்கமமுங்‌ கற்பகத்‌ தின்‌ பூங்கா வண த்துக்கு 
மென்கமுகங்‌ காலாகும்‌ வேங்கடமே - கன்கமரு 


இருவேங்கடமாலை, எ 


மரத்‌ இஇரியா சூதும்‌ இஇரியார்‌ 

வீரத்‌ இஇரியார்‌ வெற்பு. (௩௫) 
தண்ணிலைக்கண்‌ மூங்கிற்‌ றலைதொடுத்த தேனிறால்‌ 
விண்ணிலைக்கண்‌ ணாடியாம்‌ வேங்கடமே - .யுண்ணிலைக்குஞ்‌ 
சோதி வணங்கரியார்‌ அயசன காதியரு 

மோதி வணங்கரியா ரூர்‌, (௩௬) 


தண்கமுன்‌ பாளை தடங்கஇிரின்‌ செல்வனுக்கு 

வெண்கவரி போலசையும்‌ வேங்கடமே - யொண்கடல்சூழ்‌ 
வண்டுவரை நாட்டினான்‌ மத்தாக வாரிதியுட்‌ 

பண்டுவரை நாட்டினான்‌ பற்று. (௩௭) 


அங்கதிருங்‌ கான்யாற்‌ றடர்திவலை யானனைந்து 

வெங்கஇருக்‌ தண்கதிராம்‌ வேங்கடமே - செங்கதிர்வேம்‌ 
சேந்தனத்த மைந்தான்‌ நிருத்தாதை வித்செயாள்‌ 
பூந்தனத்த மைந்தான்‌ பொருப்பு. (௩௮) 
சேணுலவு திங்களெஓஞ்‌ சத்தசவேள்‌ வெண்குடைக்கு 
வேணுவொரு காம்பாகும்‌ வேங்கடமே - கோணுமனத்‌ 
தென்னையா ளாகத்தா னின்னருள்செய்‌ தான்கமல 

மின்னையா எர்கத்தான்‌ வெற்பு, (௩௧) 


தேவறாடை யைந்தருவின்‌ செந்தே னிறால்ழிய 

மீவருடை பாய்‌இன்ற வேங்கடமே - மூவடிமண்‌ 

போயிரந்தா த்தார்‌ புனையு மொருபதினா 

முமீரந்தா ரத்தா ரகம்‌. (௪௦) 
வன்குறிஞ்டு மாதர்பால்‌ வானோர்‌ மருந்துக்கு 

மென்குதிஞ்சித்‌ தேன்மாறும்‌ வேங்கடமே - நன்குதிஞ்சப்‌ 
பேய்த்தனஞ்சு வைத்தார்‌ பிறர்க்சமுதீக்‌ தசனுக்கு 
வாய்தீதனஞ்சு வைத்தார்‌ வரை. (௪௧) 


அ இருவேங்கடமாலை, 


வாவுசவின்‌ மர்‌ இறுகர்‌ மாங்கனிக்குக்‌ கற்பகத்தின்‌ 

மேஜுகவி கைகீட்டும்‌ வேங்கடமே - தாவுகடல்‌ 

வேசவிலல்‌ சைக்கொண்டார்‌ வீடணனை வைத்தொழிக்தார்‌ 
சசகவிலல்‌ கைக்கொண்டார சார்பு, (௪௨) 


கெள்ளியகன்‌ மீதே விடர்முலைத்த செய்காச்‌ தள்‌ 

வெள்ளி யகல்விளக்காம்‌ வேங்கடமே - கெள்ளியெதும்‌ 
வேதியனாட்‌ டக்கெடு த்‌; கார்‌ மேதினியைப்‌ பாதலமென்‌ 
ஜோதியனாட்‌ டக்கெடுத்தா ரர்‌. (௪௩) 


அல்லிமலர்க்‌ கா. க்தளின்மே லாடுஞ்‌ சுரும்பினங்கண்‌ 
மெல்லியர்கள்‌ கைக்கழங்காம்‌ வேங்கட ர - மல்லினரைப்‌ 


பண்டறைந்த வன்புடையார்‌ பார்‌ தீது கு தத்துவதால்‌ 
விண்டறைக்த வன்புடையார்‌ வெற்‌! (௪௪) 
காக்த ஸிரவலர்போழ்‌ கையேற்பக்‌ கட்‌ 
கேந்தனெனப்‌ பொன்சொரியும்‌ வேங்கடமே - பூரீதுளவின்‌ 
கான்மடங்கா மார்வத்தார்‌ காண விரும்பினர்மே 

ஞன்மடங்கா மார்வத்தார்‌ காடு, (௪௫) 
காகத்தின்‌ மேற்குறவர்‌ சன்கெறிச்ச மாணிக்க 

மேகத்தின்‌ மின்புரையும்‌ வேங்கடமே - மாகத்தின்‌ 
மாத்தாண்ட மண்டலத்தார்‌ வாயுண்‌ டுமிழ்ச்களக்‌ த 
காத்தாண்ட மண்டலத்தார்‌ காப்பு. (௪௯) 
செம்பதும ராகச்‌ லைகூழ்‌ பெரும்பாக்கள்‌ 

வெம்பரிதி யூர்கோளாம்‌ வேங்கடமே - யும்பருல 

கோதத்தி னப்புறத்தா னோரா லிலைதயின்றான்‌ 

வேதத்தி அப்புறத்தான்‌ வெற்பு (௪௭ 
கோலமணிப்‌ பாறையிற்பாய்‌ கோட்ரங்கள்‌ செங்கதிரோன்‌ 
மேலலுமன்‌ பாய்க்தணைய வேங்கடமே - காலுமறை 


இருவேங்கடமாலை. ௯ 


யாய்ச்தபர தத்திவக்தா ஞஞன்‌ குடமாடல்‌ 

வாய்க்தபர தத்‌அவக்தான்‌ வாழ்வு, (௪௮) 

கொம்பினிறால்‌ வாங்கநிமிர்‌ குஞ்சரக்கை யம்புலிமேல்‌ 

வெம்பியெழுங்‌ கோளரவாம்‌ வேங்கடமே - தம்பிபல 

போர்காது மீர்ம்தார்‌ புனயரக்‌ி மூச்ஞெடும்‌ 

வார்காஅ மீர்க்தார்‌ வரை. (௪௧) 

வண்மைதிகழ்‌ வெண்பனிங்கு வட்டத்‌இம்‌ கண்டுமின்மான்‌ 

விண்மதியின்‌ மனேய்க்கும்‌ வேங்கடமே - யொண்மதியா 

னூலைத்தா மோதரனார்‌ நோக்கவரி யார்‌ அளவ 

மாலைத்தா மோதரஞர்‌ வாழ்வு. (௫௦) 
சிலேடைகள்‌. 

காதலிற்றுச்‌ சார்க்தவர்க்குல்‌ காமியத்தைச்‌ சார்ந்தவர்க்கும்‌ 

வேதனைக்கூற்‌ ஹைத்தவிர்க்கும்‌ வேங்கடமே - போதகத்தை 

மோதி மருப்பொசித்தார்‌ முன்பதினா ராயிரவ 

சோதி மருப்பொசித்தா ரூர்‌. (௫௧) 

கேள்வித்‌ துறவோருங்‌ கேடறவில்‌ வாழ்வோரும்‌ 

வேள்விக்‌ இனமாற்றும்‌ வேங்கடமே - ஞூள்வித்‌து 

முன்பா ரதமுடித்தார்‌ மொய்வேக்தர்‌ வம்‌ தவிய 

வன்பா ரதமுடித்தார்‌ வாழ்வு. (Gz) 

பொய்யாம்‌ வினையேனைப்‌ போல்வாரு மன்பருஞ்செய்‌ 

மெய்யாம்‌ வழுத்தேயும்‌ வேங்கடமே - செய்யா 

டனத்துவசப்‌ பொற்புள்ளார்‌ தானவரை மோ௮ஞ்‌ 

இனெத்துவசப்‌ பொற்புள்ளார்‌ சேர்பு. (௫௩) 

கோடலிலா வள்ளத்துச்‌ கோதி லழியவரும்‌ 

வேடருமங்‌ கைவரைவெல்‌ வேங்கடமே - ஞூடர்‌ 

மனமா மனைக்கொன்றார்‌ வன்கஞ்ச னென்னஞ்‌ 

இனமா மனைக்கொன்றார்‌ சேர்பு. (௫௪) 


௪௦ இருவேங்கடமாலை. 


மொய்வதன மல்கையர்கண்‌ மூன்கையும்‌ யோூஇயர்கண்‌ 

மெய்லய ௮ மஞ்சகமார்‌ வேல்கடமே - பெய்வளையார்‌ 

பாத்திருப்டா தஞ்வெக்தார்‌ பற்றினார்‌ புன்பிறட்பை 

மாத்திருட்பா தஞ்வெக்தார்‌ வாழ்‌ (௫௫) 

இல்லக்‌ குறத்தியகும்‌ யாக்கைநிலை வேட்டவறா 

மெல்லக்‌ இழங்கெடுக்கும்‌ வேங்கடமே - மல்ல 

புதப்பூவை வண்ணை க்கான போர்முகத்துச்‌ செவ்வாய்‌ 

மதுப்பூவை வண்ண த்தான்‌ வாழ்வு. (௫௪) 

தேனியலும்‌ கூர்தலார்‌ செங்காமு மாதவத்தோர்‌ 

மேனியுமை யம்பொழியும்‌ வேங்கடமே - ஞானியர்க [ணெய்‌ 

டாக்குதியெட்‌ டக்கரத்தார்‌ தாளு£ன்மேல்‌ வை 'தீதிவெண்‌ 

தாங்குதியெட்‌ டக்கரத்தார்‌ சார்பு. (௫௭) 

கானையிலார்‌ சொற்கேட்ட சந்இருவ ருந்தவரும்‌ 

வீணையிரா கத்தைவிடும்‌ வேங்கடமே - சோணை 

யிரும்குண்டை யோட்டின னேற்பொழித்தான்‌ கூனி 

மருங்குண்டை யோட்டினாவ்‌ வாழ்வு. (௫௮) 

ம்தான்‌ மறையவர்சா கூதரம்பை மாரினடு 

மெய்நீதா பதத வேம்கடமே - பொய்க்தாலா 

லச்சமயக்‌ “த்தி இனா ராதரிக்கத்‌ தெய்வங்கள்‌ 

வைச்சமயக்‌ கத்தினார்‌ வாழ்வ. (௫௧) 

ஓ.தமறை யோர்பறமு முள்ளுங்‌ கலையினரு 

மேதையக லாலிருக்கும்‌ வேங்கடமே - கோதைகுழல்‌ 

கற்றாத சாசணியார்‌ அயதிருத்‌ தாளூன்றப்‌ 

யற்று தாசணியார்‌ பற்று (௬௦) 

னாத வெண்ணகையார்‌ சாயகர்மேல்‌ வைச்தநெஞ்சு 
மன்மூலையும்‌ கற்புரஞ்சேர்‌ வேங்கடமே - முன்மலைந்து 

அட்டா! சீசனார்‌ தோற்றமா யம்புரியச்‌ 

£ற்றமா சீசனார்‌ சேர்பு. (௬௧) 


இருவேங்கடமா லை. கக 


கூறும்‌ இளிமொழியார்‌ கமொல்கையென்றும்‌ கண்ணென்றும்‌ 
விறு மருப்பினேசேர்‌ வேங்கடமே - காறும்‌ 

துளவமலர்க்‌ கண்ணியார்‌ தொண்டாய்த்‌ தமக்கன்‌ 
புளவமலர்க்‌ கண்ணியா சூர்‌. (௬௨). 
மாதரம்பொன்‌ மேனி வடிவு மவர்குறங்கு 

மீதரம்பை யைப்பழிக்கும்‌ வேங்கடமே - பூதமைந்தின்‌ 
பம்பரமா காயத்தார்‌ பாடினால்‌ மீடருளு 

நம்பரமா காயத்தார்‌ காடு, (௬௩). 
கோள்கரவு கற்றலிழிக்‌ கோதையர்கள்‌ பொய்றாளும்‌ 
வேள்கரமு மம்பஞ்சார்‌ வேங்கடமே - நீள்க£னார்‌ 

அடணனார்‌ முத்தலையார்‌ அஞ்சவெய்து தஞ்சாரைக்‌ 
கூடணஞர்‌ முத்தலையார்‌ குன்று... (௬௪) 
கோங்கைக்கோ டேதிக்‌ குலுக்குமரி யுங்கரியும்‌ 
வேங்கைக்கோ டாதரிக்கும்‌ வேங்கடமே - பூங்கைக்குண்‌ 
மெய்த்தவளச்‌ சங்கெடுத்தார்‌ மேகலைவிட்‌ டங்கைதலை 
வைத்தவளச்‌ சங்கெடுத்தார்‌ வாழ்வு, (௬௫) 
மாவிற்‌ குயிலு மயிலு மொளிசெய்ய 

மேலிப்‌ புயறவமும்‌ வேங்கடமே - யாவிக்கு 

ளானவரு டந்தடுத்தா ரானிரைக்காக்‌ குன்றேர்தி 

வானவரு டந்தடுத்தார்‌ வாழ்வு. (௬௯) 
கானோ டருவி கனகமுமுத்‌ அந்தள்ளி 

மீனோ வெனக்சொழிக்கும்‌ வேங்கடமே - வானோர்கண்‌ 
மேகனய னங்கொண்டார்‌ வேணியன்‌ காண்பரியார்‌. 

காகனய னங்கொண்டார்‌ காப்பு. (௬௭) 
கண்டடைந்த வானவரால்‌ காந்தட்‌ குலமலரும்‌ 

விண்டலிர்க்‌து நிற்ுன்ற வேங்கடமே - தொண்டருக்கு 
வைகுந்த நாட்டான்‌ மருவுருவ மீக்‌ துவைக்கும்‌ 

வைகுந்த நாட்டான்‌ வரை, (௬௮) 


௧௨ இருவேங்சடமாலை, 


வாழம்‌ புிபிஞெூி லாஜார்‌ இனகரலம்‌ 

வேழங்க ளும்‌ வலஞ்செய்‌ வேங்கடமே - யூழின்கட்‌ 

சற்று பிதுமினியான்‌ சாரா ௨சையருளு 

கற்றா யினுமினியா ஓடு. (௬௧) 
தாட்கமலப்‌ பூஞ்சனைக்குஞ்‌ சாயகங்கள்‌ சொய்ததிரி 

கேட்கும்‌ வழுவில்லா வேங்கடமே - வாட்சலிய 

ஞகியப்பாம்‌ பாட்டிஞர்‌ நச்சுமடு வைச்சலக்இத்‌ 

தாலியப்பாம்‌ பாட்டினார்‌ சார்பு: (௭௦) 
ஆபும்‌ அறவறத்தை யண்டினமுத்‌ தண்டினராம்‌ 

வேயுங்‌ ளைவிட்ட வேங்கடமே - தோயும்‌ 

தயிர்க்காத்தால்‌ கட்டுண்டார்‌ தா.ரணியிற்‌ றந்த 

அயிர்க்கா த்தால்‌ கட்டுண்டா ரூர்‌ (௭௧) 
சொண்டொடுமெய்‌ யன்புடையார்‌ அய்மனமுஞ்‌ சர்‌ தனமும்‌ 
அின்டொடுபொற்‌ பாம்பணைசேர்‌ வேங்கடமே - தண்டொடுவா 


கோலமஞால்‌ கார்மூகத்தார்‌ கோடாழி யார்குழையின்‌ [ள்‌ 
கோலமருல்‌ கார்முகத்தார்‌ குன்று. (௭௨) 


இட்டுதெறி யோடுபரும்‌ ள்னைகளும்‌ தங்கூடு 

லிட்டுமது கூடடையம்‌ வேங்கடமே - யெட்டுமத 

மரவென்று வக்தான்‌ வரசாலை வாவின்று 

போலவென்று வந்தான்‌ பொருப்பு. (௭௩) 
மட்வெளர்‌ சாரலிஐு மாதவத்தோர்‌ சர்தையிலம்‌ 

விட்மெதி விளங்கும்‌ வேங்கடமே - கட்டசேடை 

கீர்க்கம்சை யேற்றா னிரப்பொழித்தா வீள்குகளாய்ப்‌ 
பார்க்கல்கை யேற்றான்‌ ப, (௭௪) 
புக்கவரு மாதவரும்‌ பூமதவுண்‌ வண்டினமு * 

மெய்ச்சலசம்‌ பூண்டிருக்கும்‌ வேங்கடமே - யொக்கவெளை 
வன்பதினு லாண்டா சரிவையொடுல்‌ காஜுறைத்த 

வன்பஇனா லாண்டார்‌ வரை, (௭௫) 


இருவேங்கடமாலை. 


தக்கமறை யோர்சாவுர்‌ தண்சார வின்புடையு 

மிக்க மனுவளையும்‌ வேங்கடமே - யக்கரவம்‌ 
பூண்டார்க்கு மாறுடைத்தார்‌ பொங்கோத நிரடைத்து 
மீண்டார்க்கு மாறுடைத்தார்‌ வெற்பு. 

நீடு கொடுமுடியு நீதிநெறி வேதியர்கள்‌ 

வீடு மகமருவும்‌ வேங்கடமே - கோடுங்‌ 

கருதச்‌.தளவ மாலையார்‌ காணாம னின்ற 

மறாத்தளவ மாலையார்‌ வாழ்‌ ௨. 

சிதங்கொள்‌ சா.ரலிஐஞ்‌ ர்மறையோ ரில்லிடத்தம்‌ 
வேதங்க ணால்வளரும்‌ வேங்கடமே - போதன்‌ 
இரித்‌தப்‌ புரக்தடைத்தான்‌ றேவரொடு மண்டம்‌ 
விரித்துப்‌ புரர் துடைத்தான்‌ வெற்பு, 

நன்கோடு போலுமுலை நாரியருஞ்‌ சண்பகத்தின்‌ 
மென்கோடும்‌ கற்பகஞ்சேர்‌ வேங்கடமே - வன்கோடு 
கூரிருவ ராகனார்‌ கோகனகை பூமியென்னு 
மோரிருவ ராகனா சூர்‌. 


லாட 


(எச) 


(௭௭) 


(௭௮) 


(௭௯) 


கோடஞ்சும்‌ கோதையர்கள்‌ கொல்கையினுங்‌ ுஞ்சரத்தும்‌ 


வேடன்‌ சரந்துரக்கும்‌ வேங்கடமே - சேடனெனு 
மோர்பன்‌ னகத்திடந்தா அற்று னிரணியனைக்‌ 
கூர்பன்‌ னகத்திடந்தான்‌ குன்று. 

நாரியர்தங்‌ கூந்தலினு நாலு மருலிமிலும்‌ 

வேரி£றுஞ்‌ சாந்தொழுகும்‌ வேங்கடமே - பாருஜ. ளா 
ரற்பசுவர்க்‌ கத்தா ரதிவரியார்‌ முன்‌ ட்டால்‌ 

நற்பசு வர்க்கத்தார்‌ நாடு, 


மாதரார்‌ கண்ணு மலைச்சார லுங்காமர்‌ 

வேதமார்க்‌ கஞ்செரியும்‌ வேங்கடமே - பாதமாம்‌ 
போதைப்‌ படத்துவைத்தார்‌ போர்வளைய மாற்றரசர்‌ 
வாதைப்‌ படத்துவைத்தார்‌ வாழ்வ. 


(20) 


(௮௪) 


(2௨) 


௧௪ இருவேங்கடமாலை. 


எத்திம்குங்‌ காம்பு மெயினருமா சத்தினை 

வித்நிக்‌ கதிர்விளைக்கும்‌ வேங்கடமே - இத்திக்குங்‌ 

காசிமா. தன்பாலார்‌ காதலித்தார்‌ தம்பிறவி 

ஊாரிமா தன்பாவார்‌ வாழ்வு, (௮௩) 
பாசோடு சான்யாறும்‌ பல்களிது ௧5, தவனம்‌ 

மேரோ டலைத்திர்க்கும்‌ வேங்கடமே - காரோதஞ்‌ 

சுட்டகரறா விற்படையார்‌ கழித்‌ டேழுவகைப்‌ 
பட்டகரு வித்படையார்‌ பத்‌ (௮௪) 
தன்கரமர்‌ வண்டினமு நால்வாய்‌ மதகரியு 

மென்கா மரமுழக்கும்‌ வேங்கடமே - புன்காம 

மேகார்‌ கழலா ரெனதளத்தி லென்தலைவை 

பூவார்‌ கழலார்‌ பொருப்பு. (௮௫) 
பாம்பும்‌ குளிர்சக்தின்‌' பக்கத்தி விற்கின்ற 

வேம்பு மருத்துவக்‌ 
மானவரை கன்குடையா ராளாய்த்‌ தொழுதேத்த 

மானவரை கன்குடையார்‌ வாழ்வு. (௮௬) 
சாரு மருவிதவழ்‌ சாரஓஞ்செஞ்‌ சக்தனத்இின்‌ 

வேரு மரவமறா வேங்கடமே - கேரு 

மதுகையிட வர்க்கறுத்தார்‌ மாமலரோன்‌ சாப 


மதுகையிட வர்க்கறு த்தார்‌ வாழ்வு, (௮௭) 


ம்‌ வேங்கடமே - காம்புகர 


மண்மட்டுத்‌ தாழ்களையும்‌ வட்டச்சி லாதலமும்‌ 
விண்மட்டுத்‌ த தாமரைசேர்‌ வேங்கடமே - யெண்மட்டுப்‌ 


பாதமுன்னி ஊைக்தார்‌ பரமபதஞ்‌ சேர்கவென்று 
போதமுன்னி ஊக்சார்‌ பொருப்பு. (௮௮) 


போதா விருசுடறாம்‌ டோததத்கு மோததத்கும்‌ 

லேதாலி ஞன்முடியா வேங்கடமே - மாதாவின்‌ 

வில்குதனத்‌ அ&னியான்‌ விம்மியழா தாட்கொண்டான்‌ 
ஐல்குதனத்‌ அக்னியான்‌ சார்பு. (௮௧) 


இருவேங்கடமாலை. ௧௫ 


பேய்க்குமொறா பேய்போன்று பித்சாய்த்‌ இரிவோர்க்கும்‌ 
வேய்க்குமணி முத்‌ இவரும்‌ வேங்கடமே - வாய்க்கமூதூர்‌ 
வண்மைப்பே ராயிரக்தான்‌ மன்னினான்‌ மாவலிபாற்‌ 
றண்மைப்பே ராயிரம்தான்‌ சார்பு (௩0) 
வாழ்க்கைமனை நித்தவரும்‌ வாளரியு மாதங்க 

வேட்கை மறக்திசமும்‌ வேங்கடமே - தோட்கைவிழ 

மாசவந்த னைக்கழித்தார்‌ வாழிலங்கைப்‌ பாதகரை 

லோகவந்து ஊைக்கழித்தா சூர்‌, (௯௧) 
கூட்டுத்‌ தவத்தவறாங்‌ கோளரிக ஸின்றொகையும்‌ 

வேட்டு வரம்பொழியும்‌ வேங்கடமே - மோட்டுமதத்‌ 

தந்திக்‌ சமலத்தார்‌ தாம்பெறா௨ம்‌ வீடளித்தா 

ரூர்திக்‌ கமலத்தா ரூர்‌. ்‌ (க௨ 
வஞ்ச மடி. த்‌ இருப்பார்‌ வாக்குங்‌ சலைக்கோடும்‌ 
விஞ்சு மடி.த்‌ இருக்கார்‌ வேங்கடமே - கஞ்சப்‌ 
பிரமானம்‌ தத்தான்‌ பிரபஞ்ச மாய்த்த 
ப.ரமாகச்‌ தத்தான்‌ பதி, (௯௩) 
சேலஞ்சும்‌ கண்மடவார்‌ தேங்குழலும்‌ கோங்கனமு 

மேலஞ்‌ சுவர்க்கமார்‌ வேங்கடமே - கோலஞ்சேர்‌ 


(ல 


மாரிலலங்‌ காரத்தார்‌ மற்றும்பல்‌ பூணணிச்த 

காரிலலங்‌ காரத்தார்‌ காப்பு. (௯௪) 
கொய்யு மலர்ச்சோலைக்‌ கொக்கும்‌ பிணியாளர்‌ 

மெய்யும்‌ வடுத்தவிரும்‌ வேங்கடமே - நையஞ்‌ 

சனனாம்‌ தகனார்‌ தலையிலிதோள்‌ காய்ந்த 

இனனாக்‌ தகனார்‌ இலம்பு- (௯௫) 
நேர்க்கவலை நோயினரு நீடுசிலை வேடுவரும்‌ 

வேர்க்கவலை மூலங்கல்‌ வேங்கடமே - கார்க்கடன்மேற்‌ 
மாண்டுங்கா லத்திறப்பார்‌ தம்மைவிழுங்‌ இச்சனிவாய்‌ ்‌ 
மீண்டும்கா லத்திறப்பார்‌ வெற்பு. (௧௬) 


அது 
௧௭ இருவேங்கடமாலை, 


தண்டா மனாச்சனையிற்‌ சாதகமும்‌ வேவேரும்‌ 
வின்டாரை சான்ற வேல்கடமே - தொண்டாக்‌ி 
யேவத்‌ தனக்குடையா ரென்னைமுன்‌ ஞளெடுத்த 
கோயத்‌ தனக்குடையார்‌ குன்று: (௧௭) 
வாழமியுஞ்‌ சக்தனக்தோய்‌ மாறாத முக்‌ தாக்குதலால்‌ 
கேழ மருப்புகுதம்‌ வேங்கடமே - நீழலமர்‌ 
பஞ்சவடி. காட்டினான்‌ பாரளப்பான்‌ போலெவர்க்குல்‌ 
கஞ்சவடி. காட்டினான்‌ காப்பு. (௬௮) 
எல்லீடமு மாறுதோய்ர்‌ தெல்லோரும்‌ பல்பாம்பும்‌ 
லெவ்லிடரி லீக்‌ஒயெழும்‌ வேங்கடமே - தெவ்விடையே 
மூட்டவனா கத்தணையா னாதிமறை அன்மார்க்கம்‌ 
விட்டவனா கத்தணையான்‌ வெற்பு, (௧௯) 
பாடு மதகாமூம்‌ பச்சைத்‌ தழைக்குடிலின்‌ 

2049 மணமராவம்‌ வேங்கடமே - நீடி 
மகராலை யல்கடக்தார்‌ வாழ்வசுதே வர்க்கு 
மகராலை யங்கடக்தார்‌ வாழ்வு. (௧00) 


ஆதிதிறா வெல்கடமென்‌ மாயிரம்பே ரானிடமென்‌ 

ஜோஇய வெண்பர வொரறாஅாஅங்‌ - கோதில்‌ 

குணவான டட்டரிரு கோகனகத்‌ தாள்சேர்‌ 

மனகாள தாசன்றன்‌ வாக்கு: (20௧) 


முற்றிற்‌ அ, 


_——— 


